Kerala Gazette No. 29 dated 16th July 2013 . 
PART I 


Section iii 


GOVERN 


அகதை 


ஆபcape 


OF KERAL 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - பி ) துறை 
அறிக்கை 

2012 ஜூன் 27 
எண் 16997 / ச . இ . பி . 2/ 2010 /சட்ட ம் . திருவனந்தபுரம் , - 

1934 ஆஷாடா 6 . 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின் வரும் சட்டம் பொது 
மக்களின் அறிவிற்காக இதனால் வெளியிடப்படுகிறது . சட்டப்பேரவையால் 
நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2012 ஜூன் 26ஆம் தேதி ஆளுநரின் அனுமதி 
கிடைத்துள்ளது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . கெ . பத்மாகரன் , 
சட்டத்துறை சிறப்பு செயலர் . 


2012 - ன் அவசரச்சட்ட 


ம் எண் 8 


2012- ன் கேரள அரசு நில பதிவு (திருத்த ) சட்டம் 
1960 - ன் கேரள அரசு நில பதிவு சட்டத்தை மீண்டும் திருத்தம் 
செய்வதற்குறிய ஒரு சட்டம் . 


முகவுரை. - 1960 - ன் கேரள அரசு நில பதிவுச்சட்டம் இதன் பின்வரும் 
தேவைகளுக்காக மீண்டும் திருத்தம் செய்வது உகந்ததாக இருப்பதால் ; 


இந்தியக்குடியரசின் அறுபத்தி மூன்றாவது ஆண்டில் பின்வருமாறு சட்டம் 
இயற்றப்படட்டும் : 


1 . சுருக்கபெயரும் தொடக்கமும் . -- (1) இந்த சட்டம் 2012 - ன் கேரள அரசு 
நிலபதிவு (திருத்த ) சட்டம் என்று பெயர் கூறலாம் . 

( 2) இது 1993 மார்ச் 19ஆம் நாள் அமலுக்கு வந்ததாக கருதப்பட 
வேண்டும் . 

2 . பிரிவு 7 - ன் திருத்தம் . - 1960 - ல் கேரள அரசு நில பதிவுச் சட்ட ம் 
( 1960 - ல் 30 ) ( இதற்கு பிறகு முதன்மைச்சட்டம் என்று கூறப்படும் ) பிரிவு 
7 - ன் துணைப்பிரிவில் (1)- ல் , " அரசிற்கு சட்டங்கள் உருவாக்கலாம் " என்ற 
தொடக்க வார்த்தைகளுக்கு பதிலாக " அரசிற்கு முன்கால பலனுடனோ 
அல்லது பிற்கால பலனுடனோ சட்டங்களை உருவாக்கலாம் " என்ற 
வார்த்தைகள் சேர்க்கப்பட வேண்டும் . 

3 . செல்லுபடியாதல் . - 2011 - ல் கேரள அரசு நில பதிவு (திருத்த ) 
அவசரச்சட்டம் (2011- ல் 21 ) (இதற்கு பிறகு குறிப்பிட்ட அவசரச்சட்டம் என்று 
கூறப்படும் ) அமலில் இல்லாமல் இருந்தபோதிலும் , 

( எ ) குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்ட 
முதன்மைச்சட்டத்தின்கீழ் செய்ததோ செய்ததாக கருதப்படுவதோ ஆன 
ஏதாவது காரியமோ, எடுத்ததோ எடுத்ததாக கருதப்படுவதோ ஆன ஏதாவது 
நடவடிக்கையோ இந்த சட்டப்படி திருத்தம் செய்யப்பட்ட முதன்மை 
சட்டத்தின் விதிமுறைகள் படி செய்ததாகவோ எடுத்ததாகவோ 
கருதப்படவேண்டியதும் ; 

( பி ) குறிப்பிட்ட அவசரச்சட்டம் அமலில் இல்லாமல் 
போகும் போதும் இந்த சட்டம் அரசிதழில் வெளியிடுகின்ற தேதிக்கு முன்னும் 
செய்த ஏதாவது காரியமோ எடுத்த ஏதாவது நடவடிக்கையோ , இவை 
மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டம் அமலில் இல்லாததாக இருந்தபோதிலும் 
மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்ட முதன்மைச் 
சட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்ட முதன்மைச் சட்டத்தின் கீழ் 
செய்யலாம் அல்லது எடுக்கலாம் என்பதுபோல , இந்த சட்டப்படி திருத்தம் 
செய்யப்பட்ட முதன்மை சட்டத்தின் கீழ் செய்ததாகவோ அல்லது 
எடுத்ததாகவோ கருதப்பட வேண்டியதும் ஆகும் . 


